Kerala Gazette No. 29 dated 21st July , 2015 . 
PART I 


Section iii 


GOVERN 


RNMENT OF 


கேரள அரசு 
சட்ட ( சட்டமியற்றல் - பி ) துறை 
அறிக்கை 

2015 பிப்ரவரி 2 
எண் 14397 / ச . இ . பி . 2 / 2013 / சட்ட ம் . திருவனந்தபுரம் , - 

1190 மகரம் 19 / 
1936 மாகம் 13 . 


கேரள மாநில சட்டப்பேரவையின் பின்வரும் சட்டம் பொதுமக்களின் 
அறிவிற்காக இதனால் பிரசுரம் செய்யப்படுகிறது . சட்டப்பேரவையால் 
நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு 2015 ஜனுவரி 20ஆம் தேதி ஆளுநரின் 
ஒப்புதல் கிடைத்தது . 


ஆளுநரின் ஆணைப்படி , 


சி . ரமணி , 
சிறப்புச் செயலர் ( சட்டம் ) . 


2015- ன் சட்ட 


ம் எண் 6 


2014 - ன் கேரள நிலசீர்திருத்த (திருத்த ) சட்டம் 


1963 - ன் கேரள நிலசீர்திருத்தச் சட்டத்தை மேலும் திருத்தம் செய்வதற்குரிய 
ஒரு சட்டம் . 


இந்தியக்குடியரசின் அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் பின்வருமாறு 
சட்டமியற்றப்படட்டும் : 


1 . சுருக்கப்பெயரும் தொடக்கமும். - ( 1 ) இந்தச் சட்டம் 2014 - ன் 
கேரள நிலசீர்திருத்த (திருத்த ) சட்டம் என அழைக்கப்படலாம் . 

( 2 ) பிரிவு 2 , 2006 அக்டோபர் 18ஆம் தேதி அமலுக்கு வந்ததாக 
கருதப்பட வேண்டியதும் , பிரிவு - 3 2012 ஜூன் 19ஆம் தேதி அமலுக்கு 
வந்ததாக கருதப்பட வேண்டியதுமாகும் . 

2 . பிரிவு 7இ - ல் திருத்தம் - 1963- ன் கேரள நிலசீர்திருத்த சட்டத்தின் 
( 1964 - ன் 1 ) (இதற்குப்பிறகு முதன்மைச்சட்டம் என அழைக்கப்படும் ) . 
பிரிவு 7இ - ல் " நான்கு ஹெக்டர் என்ற சொற்களுக்கு பதிலாக " 1 ஹெக்டர் 
61 ஆர்ஸ் மற்றும் 87 சதுர மீட்டர்கள் என்ற சொற்களும் எண்களும் 
சேர்க்கப்பட வேண்டும் . 

3 . பிரிவு 81 - ல் திருத்தம் . -- முதன்மைச் சட்டத்தின் பிரிவு 81 - ன் துணைப் 
பிரிவு (4 )- ல் " பயன்படுத்தலாம் " என்ற சொற்களுக்குப் பதிலாக " வரையறுக் 
கப்பட்ட கட்டுப்பாடுகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு , பயன் 
படுத்தலாம் என்ற வார்த்தைகளும் " மற்றும் " விவசாய பயிர்கள் என்ற 
சொற்களுக்குப் பதிலாக " விவசாய பயிர்கள் அல்லது பால் பண்ணை 
நடத்துவதற்காக " என்ற சொற்களும் சேர்க்கப்படவேண்டும் . 


24 


